இதழ்‌ 18 | ஜூன்‌ | 2020 


்‌ வல்லரசியத்தை 


1. வல்லரசியத்தை 


வெல்லும்‌ கல்லாயுதம்‌ 


தாயகம்‌ ந்து 


வெளியீடு : தமிழர்‌ கழகம்‌ 


வல்லரசியத்தை 


வெலலும்‌ கல்லாயுதம 


'மானுடத்தில்‌ அழகானவர்கள்‌ 
தீண்டப்படாதோர்‌' என்றொரு நூல்‌ 
எழுதினார்‌ தோழர்‌ ஏ.பி. வள்ளிநாயகம்‌. 
'எடுப்பொலி, வெண்தொலி' கொண்ட 
நூலோர்‌ அதை ஏற்க மாட்டார்கள்‌. 
பூதேவரான அவர்களின்‌ பண்பாடே 
சிறந்த பண்பாடு; அவர்கள்‌ மொழியே 
சிறந்த மொழி; அவர்களின்‌ அழுக்கு 
வேட்டி கூட அழகுதான்‌ என்ற எண்ணம்‌ 


அவர்களுக்கு உண்டு. 


உழைப்பு அழகு; உழைப்போரின்‌ உருக்கு 
போன்ற உடல்‌ அழகு; கள்ளங்கவடற்ற 


அவர்கள்‌ மொழியழகு; 


3 


ஆது 
ல்‌ 


அவர்களின்‌ கலை அழகு; கூடி வாழும்‌ 
பண்பாடு அழகு. உலகம்‌ முழுவதும்‌ 
உழைப்போர்‌ நிறமான கறுப்பு அழகு. 
வெள்ளை நிறவெறி கொண்ட 
அநாகரிகர்களுக்கு கறுப்பைக்‌ கண்டாலே 
வெறுப்பு. ஆளப்பிறந்த தேவர்‌ தாங்கள்‌ 
என்றும்‌ தங்களின்‌ விளையாட்டுத்‌ திடலே 
இந்தப்‌ புடவி என்றும்‌ மேட்டிமையான 
எண்ணம்‌ கொண்ட அவர்கள்‌ சென்ற 


இடம்‌ எல்லாம்‌ குருதி ஆறு ஒட விட்டனர்‌. 


இயற்கை எழில்‌ கொஞ்சும்‌ ஆப்ரிக்க, 
தென்னமெரிக்க நாட்டுப்‌ பழங்குடிகளை 
எல்லாம்‌ சூரையாடி வென்றடக்கினர்‌. 
வளமார்ந்த அந்நாடுகளில்‌ தம்‌ 
குடியேற்றங்களை ஏற்படுத்திக்‌ கொண்ட 
ஐரோப்பிய வெள்ளையர்‌ அமெரிக்கக்‌ 
கண்டத்தில்‌ வாழ்ந்த பழங்குடியினரை 
காடுகளுக்குள்‌ துரத்தினர்‌. 
தமக்குப்‌ பணிபுரிய ஆப்பிரிக்கக்‌ 
கண்டத்திலிருந்து கறுப்பரகளைப்‌ 
பிடித்து வந்து அடிமைகளாக்கினர்‌. 
இப்படித்தான்‌ வெள்ளை நாகரிகம்‌ 
அடிமைச்‌ சந்தை என்ற அநாகரிகத்தை 
அரங்கேற்றியது. 
ஆடு, மாடுகளை விற்பனை செய்வதைப்‌ 


போன்று மாந்தர்களை - 


- 


கொல்லப்படும்‌ . 
சியார்ச்சு 
பிளாய்டு” 


அவர்கள்‌ தம்மைப்‌ போல்‌ இல்லாமல்‌ - 
கறுப்பாக இருக்கின்ற காரணத்தாலேயே 
விற்று அடிமைகளாக்கிய வெள்ளை 
இனவெறியர்கள்‌ கறுப்பர்களோடு 
ஒத்த இனத்தினராக இருக்கும்‌ நம்‌ 
தமிழினத்தாரையும்‌ உலகெங்கும்‌ 
உள்ள கரும்பு, தொய்வம்‌ (இரப்பர்‌), 
தேயிலை, குளம்பித்‌ தோட்டங்களில்‌ 
அடிமைகளாக்கிப்‌ பணிபுரிய வைத்தனர்‌. 


6 


அப்படி மண்ணின்‌ மக்கள்‌ 
பொதுக்‌ குமுகத்திலிருந்து 
அயன்மைப்படுத்தப்பட்டவர்களாக 
ஆக்கப்பட்ட நிலையில்‌ ஆள்வோராக 
ஐரோப்பிய வந்தேறிகளும்‌ 
அடிமைகளாக ஆப்ரிக்க கறுப்பர்களும்‌ 
நிறைந்திருக்கின்ற அமெரிக்காவில்‌ 
நிறவெறிக்‌ கொடுமைகள்‌ தொடர்ந்து 
அரங்கேறி வருகின்றன. 


அடிமைகள்‌ தங்கள்‌ விடுதலைக்கான 
போராட்டங்களைத்‌ தொடர்ந்து கொண்டே 
இருக்கின்றனர்‌. மக்களாட்சியின்‌ 
உச்சத்தைத்‌ தொட்டவர்கள்‌ என்று உலகம்‌ 
முழுவதும்‌ பீற்றிக்‌ கொண்டிருக்கின்ற 
அமெரிக்க வெள்ளை வல்லாண்மையர்‌ 


கறுப்பர்களை இன்று வரை 


இழிவானவர்களாகவே கருதி 


வருகின்றனர்‌. 

தமிழகத்தில்‌ அண்மைக்காலம்‌ வரை 
நடைமுறையில்‌ இருந்த பார்ப்பனர்‌ 
மட்டுமே உண்ணக்‌ கூடிய ' பிராமண 

போசன சாலைகளில்‌ தமிழ்நாட்டு 
மண்ணின்‌ மக்கள்‌ உண்ண முடியாத 

நிலை இருந்ததைப்‌ போன்றே அமெரிக்க 
உணவகங்களில்‌ கறுப்பர்‌ நுழைய 
முடியாத உணவகங்கள்‌ இருக்கின்றன. 


அப்படி ஒரு உணவகத்தில்‌ 


நுழைய முடியாத மாபெரும்‌ 
குத்துச்சண்டை வீரர்‌ கிளே என்பார்‌ 
நிறவெறியை எதிர்த்தே மதம்‌ மாறி 
முகமது அலியாக மாறினார்‌ என்பது 
இருபதாம்‌ நூற்றாண்டு வரலாறு. 


இன்றைய அமெரிக்கச்‌ சிறைகளிலே 
அடைபட்டு பல ஆண்டுகளாக வதைபடும்‌ 
மக்களைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொண்டால்‌ பெரும்பான்மையோர்‌ 
கறுப்பர்களாகவே இருப்பதைக்‌ காண 
முடியும்‌. அமெரிக்க நீதிமன்றங்கள்‌ 
குற்றங்களின்‌ தன்மையைப்‌ பார்ப்பதை 
விட செய்பவனின்‌ நிறத்தைப்‌ பார்த்து 
'வெள்ளையாக இருப்பவன்‌ பொய்‌ 
சொல்ல மாட்டான்‌ என்பது போல முடிவு 


செய்கின்ற போக்கு இயல்பாகவே 
3 


இருக்கின்றது. 
கொலை செய்த சூத்திரனுக்கு 
ஒருந்தி; பார்ப்பானுக்கு ஒரு நீதி 
என்று சட்டம்‌ செய்த மனுவைப்‌ 
போன்றவர்களே அமெரிக்க 
நீதிமன்றங்களிலும்‌ காவல்துறையிலும்‌ 
கோலோச்சுகின்றனர்‌. 
இல்லையென்றால்‌ கைக்கு வந்த கள்ளப்‌ 
பணத்தை கொடுத்து பொருள்‌ வாங்கிய 
குற்றத்திற்காக கழுத்து மிதிபட்டு 
சியார்ச்சு பிளாய்டு உயிரிழந்திருப்பாரா? 


| இ | 
| | 


சியார்ச்சு பிளாய்டு என்ற கறுப்பர்‌ 
மின்னசோட்டா தலைநகர்‌ 
மினியாபொலிசில்‌ உள்ள அங்காடி 
ஒன்றில்‌ கடந்த மே ஆம்‌ நாள்‌ பொருள்‌ 
வாங்கியதற்கு பணம்‌ செலுத்துகையில்‌ 
கள்ளப்பணம்‌ கொடுத்ததாகக்‌ 
தளைபடுத்தப்பட்ட போது அவரின்‌ 
விளக்கத்தைக்‌ காது கொடுத்துக்‌ கேட்கக்‌ 
கூட அமெரிக்க வெள்ளைக்‌ காவலுக்கு 
பொறுமை இல்லாமல்‌ அப்படி விளக்கம்‌ 
கொடுப்பதே காவல்‌ நடைமுறைக்கு 
ஒத்துழைக்காத போக்கு என்று காலால்‌ 
மிதித்தே கொன்றிருக்கிறது. மூச்சு முட்டி 
சியார்ச்சு பிளாய்டு உயிரிழந்த காட்சியை 
ஊடகங்கள்‌ வழியே கண்ட மாந்தநேயம்‌ 
உள்ள மக்கள்‌ இனவெறிக்கு எதிராகத்‌ 


11 


தம்‌ எதிர்ப்பைக்‌ கடுமையாகக்‌ காட்டத்‌ 
தொடங்கினர்‌. 
உலகெங்கும்‌ உள்ள கறுப்பர்கள்‌ 
அனைவரும்‌ ஒன்றிணைந்து 
போராடங்களில்‌ ஈடுபட்டதை நாம்‌ 
கண்டோம்‌. தொற்றுநோய்‌ அச்சம்‌ 
என்று தனிமைப்பட்டுக்‌ கிடந்தவர்கள்‌ 
எல்லாம்‌ சாவச்சத்தை விட்டு விட்டு 
பல்லாயிரக்கணக்கில்‌ அணி திரண்டு 
நிறவெறிக்கு எதிராக முழங்கிய 
காட்சி இனியும்‌ அடிமைகளின்‌ நிலை 
இழிவானதாக இருக்க முடியாது 
என்பதைப்‌ பறைசாற்றியது. 
இதுவரை அமெரிக்க நிலக்‌ 
கண்டுபிடிப்பாளர்களாகவும்‌ நாகரிகத்தை 


அமெரிக்காவில்‌ 


12 


ஏற்படுத்தியவர்களாகவும்‌ 
கட்டமைக்கப்பட்ட பொய்யான 
வரலாற்றுக்குரிய கொடியவர்களின்‌ 
சிலைகள்‌ உடைத்தெறியப்பட்டு கடலில்‌ 
வீசியெறியப்பட்ட காட்சி ஆட்சி செய்து 
கொண்டிருக்கும்‌ வெள்ளை இன 
வெறியன்‌ டிரம்புக்கும்‌ அதே நிலை 
ஏற்படும்‌ என்பதைச்‌ சொல்லாமல்‌ 
சொல்லியது. 
அத்தனைப்‌ போராட்டங்களிலும்‌ 
கறுப்பர்களோடு ஒத்த உணர்வினராகப்‌ 
புலம்‌ பெயர்ந்த தமிழர்கள்‌ கலந்து 
கொண்டார்கள்‌ என்பதே நமக்குரிய 
பெருமையாகும்‌. ஆம்‌, வெள்ளை 
நிறவெறிக்குச்‌ சற்றும்‌ குறையாத 
சாதிவெறி என்னும்‌ கொடுமைக்கு 


15 


ஆளாக்கப்பட்ட அடிமைக்‌ குமுகமாகத்‌ 
தமிழினம்‌ திகழ்வதால்‌ கறுப்பர்களின்‌ 
வலியுணர்ந்து அவர்களின்‌ 
போராட்டங்களில்‌ பங்கேற்ற்றனர்‌ 
தமிழர்கள்‌. 
தீண்டாமை, காணாமைக்‌ 
கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட 
இம்மண்ணின்‌ மக்கள்‌ பார்ப்பன 
நலன்களைப்‌ பாதுகாக்கும்‌ 
இந்துவியத்தைத்‌ தூக்கிப்‌ 
பிடித்துக்‌ கொண்டாடி வரும்‌ ஆரிய 
சனாதனிகளுக்கு எதிராகத்‌ தொடர்ந்து 
போராடி வருகின்றனர்‌. சாதி வெறிக்கு 
எதிரான இந்தப்‌ போராட்டமும்‌ 
நிறவெறிக்கு எதிரான அமெரிக்கப்‌ 
போராட்டமும்‌ ஒத்த தன்மையுடையனவே. 


14 


ஆரியம்‌ - திராவிடம்‌ 


அதனால்தான்‌ 'நான்‌ மேல்‌; நீ 
கீழ்‌ என்றுரைத்த வேதியரின்‌ 
ஆரியக்‌ கொள்கை ஐரோப்பிய 
வெள்ளையர்களுக்குப்‌ பிடித்ததாகப்‌ 
போய்விட்டது. இத்துணைக்‌ கண்டத்தை 
ஆள வந்த ஐரோப்பிய வெள்ளையர்கள்‌ 
'இறைநெறிக்‌ கழகம்‌' , “ஆரிய 
சமாசம்‌' என்றெல்லாம்‌ இந்தியப்‌ 
பார்ப்பனர்களோடு கூடிக்‌ குலவி ஆரியக்‌ 
கோட்பாட்டை நிலை நிறுத்த முயற்சி 


மேற்கொண்டனர்‌. 


15 


கர்னல்‌ ஆல்காட்‌, பிளவாட்சுகி 
அம்மையார்‌ போன்றோரின்‌ முயற்சிகளே 
இத்துணைக்கண்ட அரசியலில்‌ மதக்‌ 
கூறுகளை புகுத்தியது என்பதே 
உண்மை. இந்த ஆரியக்‌ குழப்படிகளுக்கு 
எதிராக அதே வெள்ளையர்களால்‌ 
உருவாக்கப்பட்ட திராவிடக்‌ 
குழப்படிகளும்‌ இணைந்து இந்தியா 
என்ற நாட்டைக்‌ கட்டியமைத்துள்ளன. 
இவற்றிலிருந்து மீளவேண்டிய கட்டாயம்‌ 
தமிழினத்திற்கு ஏற்பட்டுள்ளது. 
தமிழ்நாட்டு விடுதலை ஆரிய - திராவிடக்‌ 
கட்டுகளைத்‌ தகர்க்கும்‌ என்பதையும்‌ 
அக்கட்டுகள்‌ தகர்க்கப்படும்‌ சூழலில்‌ 
வேதியம்‌ உருவாக்கிய சாதியம்‌ வீழும்‌ 


என்பதையும்‌ உணர்ந்து தமிழ்‌ மக்கள்‌ 


16 


தமிழ்நாட்டு விடுதலைப்‌ போராட்டத்தை 
முன்னெடுக்க வேண்டும்‌ என்பதையும்‌ 
நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 
உலகத்திலேயே இரண்டே 
இரண்டு மக்களைத்தான்‌ வந்தேறி! 
வலலரசியம்‌ அடிமைகளாகவும்‌ 
கொத்தடிமைகளாகவும்‌ 
கொண்டுபோய்‌ வணிகப்‌ பயிர்த்‌ 
தோட்டங்களிலும்‌, முதலாளியப்‌ 
பண்ணைகளிலும்‌, சுரங்கங்களிலும்‌ 


வேலையில அமர்த்தியது. 
மன்னவர்கள்‌ ஆப்பிரிக்கர்கள்‌ 


17 


என்றால பின்னவர்கள்‌ 
தமிழர்கள்‌. இதனாலதான்‌ 
உலக முதலாளியத்திற்கும்‌ 
வெள்ளை இனவெெறிக்கும்‌ 
இறுதியாகக்‌ கொள்ளி வைக்கப்‌ 
போகின்ற இனங்களில்‌ ஒன்றாக 
இத்தமிழினமும்‌ இலங்கும்‌ எனக்‌ 
கட்டியம்‌ கூற முடியும்‌ 
என அறிஞர்‌ குணா அவர்கள்‌ 7986ஆம்‌ 
ஆண்டு வெளியிடப்பட்ட இந்தியத்‌ 
தேசியமும்‌ திரவிடத்‌ தேசியமும்‌ என்ற 


நூலுக்கான முன்னுரையில்‌ எழுதி 
இருப்பதைத்‌ தமிழர்கள்‌ மனங்கொண்டு 


தமிழ்நாட்டு விடுதலையை 
வென்றெடுப்பது வல்லரசியத்தை 
வீழ்த்தும்‌ தொல்‌ தமிழினத்தின்‌ 
கல்லாயுதம்‌ என்பதை உணர்ந்து 
செயலாற்ற வேண்டும்‌. 
- குமிழ்‌.முகிலன்‌ 


